தமிழ்‌ கற்றல்‌ கையேடு 
(30 நாள்களில்‌ செய்தித்தாள்‌ படித்தல்‌) 


THAMIZH LEARNING 


To develop reading skill in Thamizh. 


பள்ளிக்‌ கல்வித்துறை 
திருச்சி மாவட்டம்‌ 


Lessons developed by 


ம. நடேசன்‌., M.A.,M.Sc.,M.Ed.,M.Phil.,D.D.E., 
உலக தமிழர்‌ கலை பண்பாட்டு நடுவம்‌ (கல்வி பொறுப்பாளர்‌) 


Mobile: 8667421322, pollachinasan@gmail.com, 


ஒலிப்புமுறை அறிய பாடிப்‌ பழகுவோம்‌ 
Sing to know the pronounciation 


т ഉണ _ஏ @ 
A A ss 
அ ட்ப Фф 


вт க жь б бат 
an கைர ват 
y கி பிக a “கொ 


3 எழுத்துகள்‌, 8 குறியீடுகள்‌ 


உள்வாங்கினால்‌ போதும்‌. தமிழ்‌ படிக்கலாம்‌ 


30 நாள்களில்‌ செய்தித்தாள்‌ படிக்க 
1) நாள்‌ ஒன்றுக்கு இரண்டு எழுத்துகளைப்‌ படிக்கவும்‌. 
(எழுத்து எழுதுமுறையும்‌ ஒலிப்பு முறையும்‌) 
2) அடுத்த நாளில்‌ முதல்‌ நாள்‌ கற்ற எழுத்துகளைச்‌ 
செய்தித்தாளில்‌ வட்டமிட்டு மீள்பார்வை செய்யவும்‌. 
3) பிறகு இரண்டு இரண்டு எழுத்துகளாக உள்ளதை 
இணைத்துப்‌ படிக்கவும்‌ (டப, பட, பட்‌, டட்‌) 
4) சொற்களைப்‌ படித்துப்‌ பொருள்‌ உணரவும்‌. 


Try to pronounce the letters quickly, 
now you can able to spell the word 
correctly. Try to spell it separately. 


LE ட்ட பப்‌ ப்பு 


பட பட 
பட்‌ பட்‌ 
டப டப 
டப்‌ டப்‌ 
பட பட்‌ 


எழுத்துகளை வேகமாகப்‌ படித்தாலே 
ஒலிப்புமுறை தானாக வரும்‌. 


மரம்‌ மாம்பழம்‌ 


Mango fruit 


மம்‌ 


LDLD LDLD 
மடமட மட்மட்‌ 
மப்‌ மம்‌ டம்‌ பம்‌ 
டம்டம்‌ பம்பம்‌ 


டம டம்‌ பமடம்‌ 


படம்‌ மடம்‌ 
Picture Mutt 


பட்டம்‌ மட்டம்‌ 


Kite Level ரூ 


Sa 


தச்சர்‌ 


சச்‌ 
மச 
டச்‌ பச்‌ 
சம சட்‌ 
சட சட 
சமம்‌ 
Equal 


சட்டம 


Frame, Law 


ச்ச 
மச்‌ 


சம்‌ சப்‌ 


பச பட்‌ 
மச மச 
சடம்‌ 


Immobile 
° ° 


மச்சம்‌ 


Mole 


கக்‌ க்க 
டக்‌ பக்‌ சக்‌ மக்‌ 
சக பக மக 
கமகம கடகட 
சக்க பக்க மக்க 


கட்டம்‌ கப்பம்‌ பக்கம்‌ 


Block Tribute , Page 
கட்டடம SLDLILD 
Buliding | Post 


கட்டகம்‌ சட்டகம்‌ 
Learning material Skeleton ക്ക 


மத்தளம்‌ 


=> 
=y 
Со 

= 
ey 


தத்‌ த்த 
கத தட மத சத 
கத்‌ சத்‌ பத்‌ பத 
தபதக தப்தம்‌ 


ம்‌ தடம்‌ 


ர con itioned way 


பதட்டம்‌ பதக்கம்‌ 


Nervous Medal 


ந்த கந்‌ தந்‌ 


நத நந 
நடநட நம்‌ 
நச நக நந்த 
шыр அ 
பந்தம்‌ தந்தம்‌ 
சநதம 


Sulphur 


வட்டம்‌ செவ்வானம்‌ 
Round Red sky 


ഖ ഖ 


வவ வவ 
வக வத வச வட 
பவ மவ நவ கவ 

நவ பவ 


வடம்‌ வதம்‌ 
Twisted rope Destruction 
வடகம்‌ வட்டம்‌ 
Dried fruit Circle, 
கவசம்‌ தவசம்‌ 
Armour shield grains 
கவம்‌ தவம்‌ 


Mucus Meditate „I. 


தய பய மய கய 
சய டய நய வய 
பய்‌ மய்‌ நய்‌ வய்‌ 


பயம்‌ நயம்‌ 
Fear , Fine 
Ded 
மயக்கம்‌ 
Faint 


மய்யம்‌ சமயம்‌ @ 


Center Religion வட? அனி 


தச்சர்‌ பம்பரம்‌ 
Carpenter 


ர்ர ரர்‌ தர பர சர நர 
கர்‌ மர்‌ டர்‌ நர்‌ 
கர ரக மர ரமரம்‌ 
பர வர வர்‌ பர்‌ யர்‌ 


கரம்‌ ம்‌ 
and арр 
மரம்‌ 
Tree, 
கரகம்‌ 
Folk dançe 
BEET 


Carpenter, 


AN 


பல்லி 


House lizard Many 


ல்‌ ல 


“4 
ல்ல கல மல நல நல்‌ 
வல வல்‌ லம்‌ லர்‌ 


பல்‌ பல கல்‌ 
Tooth Many Stone . 
வயல்‌ லம வலம 
Paddy field ood health Right 
மலம்‌ மடல கயல 
Faeces Letter Fish 
கமலம்‌ கலகம்‌ 
Lotus , Commotion 
106060 LIGDLILILD 
Warrio Writing stick 
கலசம்‌ கப்பல 
Tower pot Ship 
வல்லவர்‌ 
Able person 
ல்லவர்‌ 
ood person 
൭0൧൭൭൭൦൧ 
Mixing 


மின்னல்‌ வானவில்‌ 
Lightning Rainbow 


601 ல 


in na 


ன்ன னன்‌ தன தன்‌ 
பன பன்‌ டன்‌ நன்‌ 
தன்‌ கடன்‌ 
Mine, Loan 


பலன்‌ வனம்‌ 
Benefit, Forest 
மனம்‌ கனம்‌ 
Mind Weight 
மன்னன்‌ 
King . 
நன்னன்‌ 
Good person , 
மன்மதன்‌ வந்தனர்‌ 
Handsome man They came 


வலலவன்‌ 


Able man 


நல்லவன்‌ 


வண்டு நாணயம்‌ 
Beetle Coin 


൭ 
inn nna 


தண தன்‌ மண மண்‌ 
கண கன பண ரண 


கண்‌ பணம்‌ 


Money 


மணம்‌ சணல்‌ 


jute 
கரணம்‌ பயணம்‌ 
Sommersalt rave 
வண்ணம்‌ பணயம்‌ 


Colour Ransom 


வணக்கம்‌ 


Salute 


தேள்‌ மேளம்‌ 
Scorpion Drum 


111 lla 


ள்ள சள சள 
வள வள்‌ தள தள்‌ 
சள வள்‌ எம்‌ 


களம்‌ வளம்‌ 
Field . Fertile 
ளம்‌ கள்ள 
oe. field Poe . 
பள்ளம்‌ மத்தளம்‌ 
Low lying area , , Drum 
களவா 


Thief 


< E 


தாழ்ப்பாள்‌ வாழைப்பழம்‌ 
Latch Banana 


© 
izh LD zha LD 


பழ வழ மழ தழ 
பழம்‌ பழக்கம்‌ 
Fruit Habbits 


வெங்காயம்‌ 
Onion 


൭ 
n [b] പച്ച 
ங்ங ங்க தங்க 
மங்க மயங்க 
fade . Confuse, 
தங்கம்‌ சுங்கம்‌ 
Gold Association 


வணங்க பழங்கள்‌ 


Salute Fruits 


¿de 


மஞ்சள்‌ இஞ்சி 
Yellow Ginger 


எஞ்‌ +65 
ஞ்ச மஞ்‌ நஞ்‌ கஞ்‌ கஞ்ச 

. . வஞ்சகம்‌ , , 
பஞ்சம deceit கஞ்சன 


Famine Miser 


= ஆரு 


வெற்றிலை பறவை 
Betel leaf Bird 
ө 
irr | rra 19 
DD கற்ற பறற, 
ioe uD Fly 


கற்றல்‌ வற்றல்‌ இ 


Learning Dried fruit Pato, 


ணில்‌ 
squirrel 
வன, அவள்‌, அவர்‌, ஒஞ்சல்‌ 
He She He Post 


" ஆ 
goat 
ண்‌, ஆம்‌, ஆடல்‌, ஆலமரம்‌ 
Male Yes Dance Banian tree 


இலை Leaf 
இடம்‌, இவள்‌, இவன்‌ 


Place 


இறக்கம்‌, இல்லம்‌, இன்னல்‌ 


Downwords House Hinderance 


ГТ: (ee) 


/ 
/ 


Fly ஈசல்‌, ஈட்டல்‌ Earning 
ஈதல்‌, ஈ.ச்சமரம்‌ Dates 


மிச்சை 
lemon 


rat எலி 


எள்‌, என்‌, எவன்‌, 
Seasame My’ „Who, 


எச்சம்‌, எண்கள்‌, எண்ணம்‌ 
Remains Numbers Thought 


-@ ст 
(ва) 8 


vessel, 


Why ஏன்‌, ஏனம்‌, ஏற்றம்‌, Pycott 
ஏவல்‌, ஏலம்‌, ஏக்கம்‌, ஏர்‌ 


Command Auction Longing Plough 


5 


ஐவிரல்‌ ஐந்து 


Five fingers Five 


ழே (а) 


ஐங்கரன்‌, ஐயன்‌, 
Person's name Educated person 


SULD, ஒவர 


Doubt Five members 


പേട. (00) 
ஹென்‌, ஒரம்‌, ஒர்‌, ஓடம்‌ 
Lizard Edge Single Boat 


ஒரு குறியீடு - 6 வரிசைகள்‌ - 108 எழுத்துகள்‌ 
BT ஆ வரிசை, நி இ வரிசை, ரி ന வரிசை, 
Ой ct வரிசை, 68൦ வரிசை, தை ஐ வரிசை, 


& + ஆ = a ит துணைக்கால்‌ (m) 
க்‌ + @ தி ஜி கொம்பு (9) 
& + rr = கீ a கொம்புசுழி (° ) 
க்‌ + cr = Qa QE ஒற்றைக்கொம்பு ( Q ) 
& + ஏ = Ga GH இரட்டைக்கொம்பு ( G ) 
& + ஐ = ௧ OM இணைக்கொம்பு ( ө ) 
У வலது பக்கம்‌ 

ஒன்று (m) 

தலைமேல்‌ 

இரண்டு (1° ) 

இடது பக்கம்‌ 

முன்று (ജേ) 


இரண்டு seo - 2 வரிசைகள்‌ - 36 எழுத்துகள்‌ 
பொ ക ഖ്യീഞജ, போ ஓ வரிசை 


& + ஓ = கொ ரொ இடது (0) வலது (m) 
& + ஓ = கோ ரோ இடது ( 6) வலது (m) 


இடது பக்கம்‌ 
IT = años ஒற்றைக்‌ கொம்பு ( Q ) 
@ வரிசை 
இடது பக்கம்‌ 


x கொம்பு ( G ) 
SL ചരിത = 


& + © = ФП ik+aa=kaa 


காசாடாதாபாறா 
யாராலாவாழாளா 
ஙா ஞா ணா நாமானா 


காண்‌, கால்‌, காய்‌, காகம்‌, 
காரம்‌, சாயம்‌, சாணம்‌, தாய்‌, 
தாயம்‌, தாழ்ப்பாள்‌, தாங்க, 
பால்‌, பார்‌, பாய்‌, பாழ்‌, பாதம்‌, 
பாலம்‌, பாட்டன்‌, ராகம்‌, 


ராமன்‌, வாய்‌, வால்‌, வாசல்‌, 
வாங்க, வாழ்க, வானம்‌, 
வாடாமலர்‌, நாய்‌, நான்‌, 
நாம்‌, நாள்‌, நாணம்‌, 
நாணல்‌, நால்வர்‌, யார்‌ 
மாமரம்‌ 


கிண்ணம்‌. சிரம்‌, சில, 
சித்திரம்‌, திட்டம்‌, திடம்‌, 
திங்கள்‌, பினனால்‌, 
பித்தம்‌, பிற, பின்னர்‌, 
விடம்‌, விட்டம்‌, வினா, 
விற்றல்‌, விலகல்‌, 
வியந்த, நிம்மதி, நீறம்‌. 
நீகழ்‌, நீல்‌, நீதி, 
மின்சாரம்‌, மிளகாய்‌, 
மின்னல்‌, மிச்சம்‌, 
படி, மடி, விபி, Шр] 


மீன்‌ தீப்பந்தம்‌ 


கீரி, கீல்‌, சீழ்‌, கீரன்‌, 
நக்கீரன்‌, சீனா, சீரகம்‌, 
சீறடி, சீற்றம்‌, த்‌, தீபாவளி, 
த்ச்சட்டி, தீப்பந்தம்‌, 
பீர்க்கங்காய்‌, பீமன்‌, வீரன்‌ 
வீண்‌, வீரம்‌, வீக்கம்‌, 
நீட்டம்‌, நீர்‌, நீலம்‌, நீளம்‌, 
நீண்ட, நீங்கள்‌, மீன்‌, மீள்‌, 
மீட்சி, மீதி, நீதி, 
பன்னீர்‌, தண்ணீர்‌, 


b. 
+ 61 = OG k+ ea = kay 


as de AL OH Qu Qm | 
யெ ரெலைவெழெளெ x 
ங ஞ்‌ ணெ Өв Өш Өв. 


ж இ 


மெழுகுவர்த்தி 
Candle 


செவ்வாய்‌ 
Mars 


கெட, கெட்ட, கெஞ்ச, செடி, 
செயல்‌, செந்நாய்‌, செய்தி, 
செம்படவர்‌, செவ்வானம்‌, 
செரித்தல்‌, செவ்வாய்‌, தெப்பம்‌, 
தெரிந்த, பெண்‌, பெரிய, பெயர்‌, 
பெட்டகம்‌, வெற்றி, 
வெங்காயம்‌, வெட்ட, வெயில்‌, 
வெள்ளி, வெள்ளம்‌, வெல்லம்‌, 
வெப்பம்‌, எண்ணெய்‌, ஞெகிழி, 
நெய்‌, நெல்‌, நெஞ்சம்‌, நெற்றி, 
நெல்லி, மெய்க்காப்பாளன்‌, 
மெட்டி, மெல்ல, மெய்‌, 


b+ 6 = (5 ik+ езе = kae 


Gs Gs GL Gs Gu Gm 
Gu Gy Geo G Cp Ger 
Cm ஞே ணே நே மேனே 


தேர்‌ மேகம்‌ 
Chariot Cloud 


Honey bee 


கேட்டல்‌, கேள்‌, கேரளம்‌, 
கேள்வி, அங்கே, சேவல்‌, 
சேய்‌, சேரன்‌, தேங்காய்‌, 
தேன்‌, தேள்‌, தேநீர்‌, தேனீர்‌, 
தேமல்‌, தேர்‌, தேன்‌, பேட்டி, 
பேச, பேன்‌, பேசினான்‌, 
வேல்‌, வேடர்‌, வேலி, 
வேப்பமரம்‌, வேர்‌, கீழே, 
கண்ணே, நேரம்‌, 
மேய்ச்சல்‌, மேளம்‌, மேல்‌, 
மேளக்காரர்‌, மேடான 


à. 


B+ @ = 605 K + al = kai 


கை சை 6021. 609 பைறை 
யை 60) 6060 6061 6DLp ഞണ 
வை ஞை 606001 6015 மை 60601 


யானை - 
Elephant 


வாழை 
Head Plantain 


கை, கைகாட்டி, ஈகை, 
நகை, பகை, பலகை, 
ஆசை, இசை, பசை, ஓசை, 
தசை, ஆந்தை, எடை, ஓடை, 
கடை, ஓட்டை, சாட்டை, 
அட்டை, ௮ரை, அறை, 
அவரை, தரை, சாரை, 
அலை, ஓலை, காலை, 
மலை, வேர்க்கடலை, பை 
மாலை, வலை, கலை, 


பாலை, இவை, ஆமை 


5+ @ கொ ik + o= К 


asn AET ALT AST ALUT AMT 
யொரொலொவொழொளொ 
amr ஜஞாொணொநொமொனொ 


í — 


மொக்கு கொக்கு 
bud 


சொட்டை பொங்கல்‌ 
Bald head Festival 


கொக்கி, கொஞ்சம்‌, கொடி, 
கொண்டை, கொடை, 
கொல்லர்‌, 
சொல்‌, தொகை, தொடக்கம்‌, 
தொழில்‌, தொண்டை, பொழி, 


பொதி, பொம்மலாட்டம்‌, 
பொய்‌, பொய்க்கால்‌, பொரி, 
பொருத்தம்‌, பொருள்‌, பொழில்‌, 
பொறி, பொன்‌, நொடி, 
நொண்டி, மொட்டை, 
மொழி, மொத்தம்‌, 


5+ = கோ ik + oo = Коо 


கோசோடோ தோபோறோ 
யோரோலோவோழோளோ 
ஙோஜஞோணோநோமோனோ 


хез ыйы கண்ட rire 


š> ST. RE 


EXA 


கோலம்‌ 
Floor drawing 


லே 


மோதிரம்‌ 
Ring 


கோட்டான்‌, கோட்டை, 
கோடை, கோல்‌, கோமாளி, 
கோழி, கோலம்‌, கோணல்‌, 
சோகை, சோதனை, சோதி, 
சோதிடம்‌, சோளம்‌, சோழன்‌, 
தோட்டம்‌, தோணி, தோல்வி, 
தோழி, தோல்‌, தோள்‌, 
தேரோட்டம்‌, போர்வை, 
நோக்கம்‌, யோகம்‌, நோய்‌, 
நோயாளி, மோப்பம்‌. 
மோர்‌, மோதீரம்‌ 


உடல்‌, உடனே, 


Body Sudden 


Life Manure Farmer 


உன்‌, உரி, உறி 


Your Hanging coir remove 


че. = a. | 
=: : 
ஊஞ்சல்‌ ஊர்தி 
Swing Cart 


DON (uu) 


ஊசி, ஊட்டம்‌, ஊதியம்‌ 
Needle Nutrition , Salary 
ஊது, ஊர்‌, 
, Blow Village 
ഉണ வன, இள 9 
ட . DDI 
ஊரவலம, 


Procession 


குடை மகிழுந்து 


Umbrella Pleasure car 


e Е ` 
». 


பருத்தி 


Cotton plant 


குகை, குடம்‌, குழி, குதிரை, 
குடை, குளிர்ச்சி, சுக்கு, சுடர்‌, 
சுமை, சுடுகாடு, சுண்டல்‌, 
சுற்றளவு, சுற்றம்‌, துக்கம்‌, 
துண்டு, துணி, தும்மல்‌, 
மகிழுந்து, நுனி, ஆடு. 
கெடு, T6 தடு. படுக்கை. 
வீடு, காடு, முள்‌, முயல்‌, 
முதல்‌, முத்து, முட்டை. முகம்‌, 
கரும்பு, அடுப்பு, புறா, புழு, 
புறப்பாடு, யுத்தம்‌, புலி, புண்‌ 


& + ഉണ = 
ஞ்‌ = Gn |k+uuU=ku 
ரூநூகூ) от 
©. 


sili 
sa 
பக்க பப்‌ 


Cage 


கூட்டம்‌, கூறு, கூட்டல்‌, கூடூ, 
கூடாரம்‌, கூத்து, கூர்மை, 
கூலி, கூண்டு, ൭൫, சூடம்‌, 
சூழ்ச்சி, சூதாட்டம்‌, தூக்கம்‌, 
தூரம்‌, தூவல்‌, தூள்‌, 
பட்டாம்பூச்சி, பூட்டு, பூனை, 
பூரான்‌, நூல்‌, மூலை, 
மூக்கு, மூங்கில்‌, மூன்று, 
மூட்டை, மூடு, மூதுரை, 
மூத்தோர்‌, மூலை, மூளை 


cool 


(ow) 


க்‌ + ஒள-கெள 


ஒளவை ik + ow = kow 
Poetess 
கெளதாரி 
Bird 
பெளர்ணமி இட 
Full moon 


மெளனம்‌ வெளவால்‌ 


Silent Bat 


நூல்‌ பெயர்‌ தமிழ்‌ கற்றல்‌ கையேடு 
நூலாக்கம்‌ ம. நடேசன்‌., 
நூல்‌ வெளியீடு 12 - 02 - 2022 


நூல்‌ உரிமை உலகத்‌ தமிழர்களுக்கு. 


ஒன்பதாவது வெளியீடு கையேடு வெளியீடு 


பள்ளிக்‌ கல்வித்துறை 
திருச்சி மாவட்டம்‌ 


தமிழ்‌ படிக்கலாம்‌ வாங்க ஆன்டிராய்டு 
PIECE செயலியை google play store ல்‌ read tamil 
Tamil என்று தட்டச்சு செய்து இறக்கிக்‌ கொள்ளலாம்‌ 


